Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


சித்தர்‌ பாடல்கள்‌: 
ஸ்‌ பட்டணத்துப்பிள்ளையார்‌ பாடல்கள்‌-111 
அருட்புலம்பல்‌ 1-4, 
பூரணமாலை, நெஞ்சொடுமகிழ்தல்‌ & உடற்கூற்றுவண்ணம்‌. 


cittar pATalkaL: 
SRI paTTiNattup piLLar's works:: 
arutpulampal 1-4, pUraNa mAlal, 
nejcOTu makiztal & uTaRKURRUvaNNam 


38 38 36 


Etext in Tamil Script - 15011 format (V. 1.7) 
Our Sincere thanks go to Dr. Thomas Malten and Colleagues of the Univ. Koeln, Germany 
for providing us with a photocopy of the work from printed edition. 
Etext preparation,: Through Distributed Proof-reading initiative , with contributions from 
S. Anbumani, 5. Karthikeyan, Ms. Rathnai, V. Devarajan & 5. Govindarajan 
HTML, PDF versions: Dr. K. Kalyanasundaram, Lausanne, Switzerland 


This pdf file 15 based on TSCInaimathi font embedded in the file. Hence this file can be 
viewed and printed on all computer platforms: Windows, Macintosh and Unix 
without the need to have the font installed in your computer. 


© Project Madurai 2007 
You are welcome to freely distribute this file, provided this header page is kept intact. 


சித்தர்‌ பாடல்கள்‌: 
ன்‌ பட்டணத்துப்பிள்ளையார்‌ பாடல்கள்‌-111 
அருட்புலம்பல்‌ 1, 2,3 &4 


இஃது சமிவனவேத்திரமென்னுங்‌ கோயிலூர்‌ ஸரீ முத்துராமலிங்கசுவாமிகளின்‌ ஆதினத்திற்குரிய 
ஸ்ரீ சிதம்பரசுவாமிகள்‌ மாணாக்கர்களிலொருவராகிய ௮-  இராமசுவாமியவர்களால்‌, 
பரிசோதித்து ஒன்பத்திவேலி பட்டாமணியம்‌ சபாபதிபிள்ளை, குப்புசாமிபிள்ளை இவர்கள்‌ 
வேண்டுகோளின்படி சென்னை, பாப்புலர்‌ அச்சுயந்திரசாலையில்‌ பதிப்பிக்கப்பட்டது. 

பதிப்பு வருடம்‌ 1887 


அருட்புலம்பல்‌ - முதல்வன்‌ முறையீடு. 


கன்னிவனநாதா கன்னிவனநாதா ! 


மூலமறியேன்முடியுமுடிவறியேன்‌ 

ஞாலத்துட்பட்டதுயர்நாடநடுக்குதடா. 1 
அறியாமையாமலத்தாலறிவுமுதற்கெட்டனடா 
பிரியாவினைப்பயனாற்பித்துப்பிடித்தனடா. a 
தனுவாதியநான்குந்தானாய்மயங்கினண்டா 

மனுவாதிசத்திவலையிலகப்பட்டனடா. & 
மாமாயையென்னும்வனத்திலலைகிறண்டா 

தாமாயுலகனைத்துந்தாதுகலங்கிறண்டா. 4 


கன்னிவனநாதா கன்னிவனநாதா ! 
மண்ணாசைப்பட்டேனைமண்ணுண்டூபோட்டதடா 


பொன்னாசைபெண்ணாசைபோகேனேயென்குதே 5 
மக்கள்சுற்றத்தாசைமறக்கேனேயென்குதே 

திக்கரசாமாசையதுதீ ரேனேயென்குதே. 6 
வித்தைகற்குமாசையதுவிட்டொழியேனென்குதே 
சித்துகற்குமாசைசிதையேனேயென்குதே. ்‌ 
மந்திரத்திலாசைமறக்கேனேயென்குதே 

சுந்தரத்திலாசைதுறக்கேனேயென்குதே. 8 
கட்டுவர்க்கத்தாசைகழலேனேயென்குதே 

செட்டுதனிலாசைசிதையேனேயென்குதே. 9 
மாற்றுஞ்சலவைமறக்கேனேயென்குதே 

சோற்றுக்குழியுமின்னந்தூரேனேயென்குதே. 10 
கன்னிவனநாதா கன்னிவனநாதா ! 

ஐந்துபுலனுமடங்கேனேயென்குதே. 

சிந்தைதவிக்கிறதுந்தேறேனேயென்குதே 11 
காமக்குரோதங்கடக்கேனேயென்குதே 

நாமேயரசென்றுநாடோறுமெண்ணுதே. 12 
அச்சமாங்காரமடங்கேனேயென்குதே 

கைச்சுமின்னுமானங்கழலேனேயென்குதே. 13 
நீர்க்குமிழியாமுடலைநித்தியமாயெண்ணுதே 

ஆர்க்குமுயராசையழியேனேயென்குதே. 14 
கண்ணுக்குக்கண்ணெதிரேகட்டையில்வேகக்கண்டும்‌ 
எண்ணுந்திரமாயிருப்போமென்றெண்ணுதே. 15 


அநித்தியத்தைநித்தியமென்றாதரவாயெண்ணுதே 
தனித்திருக்கேனென்குதேதனைமறக்கேனென்குதே. 16 


நரகக்குழியுமின்னுநான்புசிப்பேனென்குதே 
உரகப்படத்தல்குலுனைக்கெடுப்பேனென்குதே. 
குரும்பைமுலையுங்குடிகெடுப்பேனென்குதே 
அரும்புவிழியுமென்றனாவியுண்பேனென்குதே. 
மாதருருக்கொண்டுமறலிவஞ்சமெண்ணுதே 
ஆதரவுமற்றிங்கரக்காயுருகிறண்டா. 
கந்தனையீன்றருளுங்கன்னிவனநாதா 
எந்தவிதத்தினானேறிப்படருவண்டா. 
கன்னிவனநாதா கன்னிவனநாதா ! 
புல்லாகிப்பூடாய்ப்புலர்ந்தநாள்போதாதோ 
கல்லாய்மரமாய்க்கழிந்தநாள்போதாதோ 
கீரியாய்க்கீடமாய்க்கெட்டநாள்போதாதோ 
நீரியாயூர்வனவாய்நின்றநாள்போதாதோ 
பூதமொடுதேவருமாய்ப்போனநாள்போதாதோ 
வேதனைசெய்தானவராய்வீந்தநாள்போதாதோ. 
அன்னைவயிற்றிலழிந்தநாள்போதாதோ 
மன்னவனாய்வாழ்ந்துமரித்தநாள்போதாதோ. 
தாயாகித்தாரமாய்த்தாழ்ந்தநாள்போதாதோ 
சேயாப்புருடனுமாய்ச்சென்றநாள்போதாதோ. 
நோயுண்ணவேமெலிந்துநொந்தநாள்போதாதோ 
பேயுண்ணப்பேயாய்ப்பிறந்தநாள்போதாதோ. 
ஊனவுடல்கூன்குருடாயுற்றநாள்போதாதோ 
ஈனப்புசிப்பிலிளைத்தநாள்போதாதோ. 
பட்டகளையும்பரதவிப்பும்போதாதோ 


கெட்டநாள்கெட்டெனென்றுகேளாதும்போதாதோ. 


நில்லாமைக்கேயழுதுநின்றநாள்போதாதோ 
எல்லாருமென்பாரமெடுத்தநாள்போதாதோ. 
காமன்கணையாற்கடைபட்டல்போதாதோ 
எமன்கரத்தாலிடியுண்டல்போதாதோ. 
நான்முகன்பட்டோலைநறுக்குண்டல்போதாதோ 
தேன்றுளபத்தானேமிதேக்குண்டல்போதாதோ. 
உருத்திரனார்சங்காரத்துற்றநாள்போதாதோ 
வருத்தமறிந்தையிலைவாவென்றழைத்தையிலை. 
கன்னிவனநாதா கன்னிவனநாதா ! 


பிறப்பைத்தவிர்த்தையிலைபின்னாகக்கொண்டையிலை 
இறப்பைத்தவிர்த்தையிலையென்னென்றுகேட்டையிலை. 


பாசமெரித்தையிலைபரதவிப்பைத்தீர்த்தையிலை 
பூசியநீற்றைப்புனையென்றளி த்தையிலை. 


அடிமையென்றுசொன்னையிலையக்குமணிதந்தையிலை 


விடுமூலகம்போக்கியுன்றன்வேடமளித்தையிலை. 


உன்னிலழைத்தையிலையொன்றாக்கிக்கொண்டையிலை 


நின்னடியார்கூட்டத்தினீ பழைத்துவைத்தையிலை 
ஓங்குபரத்துளொளித்தவடியார்க்கடியான்‌ 
ஈங்கோரடியானெமக்கென்றுரைத்தையிலை 
நாமந்தரித்தையிலைநானொழியநின்றையிலை 
சேமவருளிலெனைச்சிந்தித்தழைத்தையிலை 
முத்தியளித்தையிலைமோனங்கொடுத்தையிலை 
சித்தியளித்தையிலைசீராட்டிக்கொண்டையிலை 


தவிர்ப்பைத்தவிர்த்தையிலைதானாக்கிக்கொண்டையிலை 


அவிப்பரியதீயாமென்னாசைதவிர்த்தையிலை 


நின்றநிலையினிறுத்தியெனைவைத்தையிலை 
துன்றுங்கரணமொடுதொக்கழியப்பார்த்தையிலை 
கட்டவுலகக்காட்சிக்கட்டொழியப்பார்த்தையிலை 


நிட்டையிலேநில்லென்றுநீநிறுத்திக்கொண்டையிலை. 


கன்னிவனநாதா கன்னிவனநாதா ! 
கடைக்கணருள்தாடாகன்னிவனநாதா 
கெடுக்குமலமொருக்கிக்கி ட்டிவரப்பாரேடா 
காதல்தணியேனோகண்டுமகிழேனோ 
சாதல்தவிரேனோசங்கடந்தான்தீரேனோ 
உன்னைத்துதியேனோவூர்நாடிவாரேனோ 
பொன்னடியைப்பாரேனோபூரித்துநில்லேனோ 
ஓங்காரப்பொற்சிலம்பினுல்லாசம்பாரேனோ 
பாங்கானதண்டைபலபணியும்பாரேனோ. 
வீரகண்டாமணியின்வெற்றி தனைப்பாரேனோ 
சூரர்கண்டுபோற்றுமந்தச்சுந்தரத்தைப்பாரேனோ. 
இடையில்புலித்தோலிருந்தநலம்பாரேனோ 
விடையிலெழுந்தருளும்வெற்றிதனைப்பாரேனோ. 
ஆனையுரி போர்த்தவழகுதனைப்பாரேனோ 
மானைப்பிடித்தேந்துமலர்க்கரத்தைப்பாரேனோ. 
மாண்டார்தலைபூண்டமார்பழகைப்பாரேனோ 
ஆண்டார்நமக்கென்றறைந்துதிரியேனோ. 
கண்டங்கறுத்துநின்றகாரணத்தைப்பாரேனோ 
தொண்டர்குழுவினின்றதோற்றமதைப்பாரேனோ. 
அருள்பழுத்தமாமதியாமாநநத்தைப்பாரேனோ 


திருநயனக்கடையொளிருஞ்செழுங்கொழுமைபாரேனோ. 


செங்குமிழின்றுண்டம்வளர்சிங்காரம்பாரேனோ 
அங்கனியைவென்றவதரத்தைப்பாரேனோ. 
முல்லைநிலவெறிக்குமூரலொளிபாரேனோ 
அல்லார்புருவத்தழகுதனைப்பாரேனோ. 
மகரங்கிடந்தொளிரும்வண்மைதனைப்பாரேனோ 
சிகரமுடியழகுஞ்செஞ்சடையும்பாரேனோ. 
கங்கையொடூதிங்கணின்றகாட்சிதனைப்பாரேனோ 


பொங்கரவைத்தான்சடையிற்பூண்டவிதம்பாரேனோ. 


சரக்கொன்றைபூத்தசடைக்காட்டைப்பாரேனோ 
எருக்கருகூமத்தையணியேகாந்தம்பாரேனோ. 
கொக்கிறகுசூடிநின்றகொண்டாட்டம்பாரேனோ 
அக்கினியையேந்திநின்றவாநந்தம்பாரேனோ. 
தூக்கியகாலுந்துடியிடையும்பாரேனோ 
தாக்குமுயலகன்மேற்றாண்டவத்தைப்பாரேனோ. 
வீசுகரமும்விகசிதமும்பாரேனோ 
ஆசையளிக்குமபயகரம்பாரேனோ. 
அரிபிரமர்போற்றவமரர்சயசயெனப்‌ 
பெரியம்மைபாகம்வளர்பேரழகைப்பாரேனோ. 
சுந்தரச்நீற்றின்சொகுசுதனைப்பாரேனோ 
சந்திரசேகரனாய்த்தயவுசெய்தல்பாரேனோ. 
கன்னிவனநாதா கன்னிவனநாதா ! 
கெட்டநாள்கெட்டாலுங்கிருபையினிப்பாரேடா 
பட்டநாள்பட்டாலும்பதமெனக்குக்கிட்டாதோ. 
நற்பருவமாக்குமந்தநாளெனக்குக்கிட்டாதோ 
எப்பருவமுங்கழன்றவேகாந்தங்கிட்டாதோ. 


63 


64 


வாக்கிறந்துநின்றமவுனமதுகிட்டாதோ 
தாக்கிறந்துநிற்குமந்தத்தற்சுத்திகிட்டாதோ. 
வெந்துயரைத்தீர்க்குமந்தவெட்டவெளிகிட்டாதோ 
சிந்தையையந்தீர்க்குமந்தத்தேறலதுகி ட்டாதோ. 
ஆனவடியார்க்கடிமைகொளக்கிட்டாதோ 
ஊனமறவென்னையுணர்த்துவித்தல்கிட்டாதோ. 
என்னென்றுசொல்லுவண்டாவென்குருவேகேளேடா 
பின்னையெனக்குநீயல்லாற்பிறிதிலையே. 
அன்னவிகாரமதுவற்றவிடங்கிட்டாதோ 
சொன்னவிகாரந்தொலைந்தவிடங்கிட்டாதோ 
உலகவிகாரமொழிந்தவிடங்கிட்டாதோ 
மலக்குழுவின்மின்னார்வசியாதுங்கிட்டாதோ 
ஒப்புவமைபற்றோடொழிந்தவிடங்கிட்டாதோ 
செப்புதற்குமெட்டாத்தெளிந்தவிடங்கிட்டாதோ 
வாக்குமனாதீதவகோசரத்திற்செல்லவெனைத்‌ 
தாக்குமருட்குருவேநின்றாளிணைக்கேயான்போற்றி 


*பட்டணத்தார்‌ முதல்வன்‌ முறையீடு முற்றிற்று. * 


திருப்பாடற்றிரட்டு /அருட்புலம்பல்‌ - 2 : 


மகட முன்னிலையாக உள்ளது 


ஐங்கரனைத்தெண்டனிட்டேனருளடையவேண்டுமென்று 
தங்காமல்வந்தொருவன்றற்சொருபங்காட்டியெனை. 
கொள்ளைப்பிறப்பறுக்கக்கொண்டான்குருவடிவம்‌ 
கள்ளப்புலனறுக்கக்காரணமாய்வந்தாண்டி. 
ஆதாரமோராறுமைம்பத்தோரக்ஷரமும்‌ 
சூதானகோட்டையெல்லாஞ்சுட்டான்றுரி சறவே. 
மெத்தவிகாரம்விளைக்கும்பலபலவாம்‌ 
தத்துவங்களெல்லாந்தலைகெட்டூவெந்ததடு . 
என்னோடுடன்பிறந்தாரெல்லாரும்பட்டார்கள்‌ 
தன்னந்தனியேதரித்திருக்கமாட்டேண்டி. 
எல்லாரும்பட்டகளமென்றுதொலையுமடி 
சொல்லியமுதாற்றுயரமெனக்காறுமடி. 
மண்முதலாமைம்பூதமாண்டுவிழக்கண்டேண்டி 
விண்முதலாமைம்பொறிகள்வெந்துவிழக்கண்டேண்டி. 
நீக்காப்புலன்களைந்துநீறாகவெந்ததடி 
வாக்காதியைவரையுமாண்டுவிழக்கண்டேண்டி. 
மனக்கரணமத்தனையும்வகைவகையேமட்டழிய 
இனக்கரணத்தோடேயெரிந்துவிழக்கண்டேண்டி.. 
ஆத்துமதத்துவங்கள்‌அடுக்கழியவெந்ததடி 
போற்றும்வகையெப்படியோபோதமிழந்தானை. 
வித்தியாதத்துவங்கள்வெந்துவிழக்கண்டேண்டி 
சுத்தவித்தையைந்தினையுஞ்சுட்டான்றுரி சறவே. 
மூன்றுவகைக்கிளையுமுப்பத்தறுவரையும்‌ 
கான்றுவிழச்சுட்டுக்கருவேரறுத்தாண்டி . 


71 


72 


11 


[2 


குருவாகிவந்தானோகுலமறுக்கவந்தானோ 
உருவாகிவந்தானோவுருவழிக்கவந்தானோ. 
கேடுவருமென்றறியேன்கெடுமதிகண்டோற்றாமல்‌ 
பாடுவருமென்றறியேன்பதியாண்டிருந்தேண்டி . 
எல்லாரும்பட்டகளமின்னவிடமென்றறியேன்‌ 
பொல்லாங்குதீர்க்கும்பொறியிலியைக்கண்டேண்டி 
உட்கோட்டைக்குள்ளிருந்தாரொக்கமடிந்தார்கள்‌ 
அக்கோட்டைக்குள்ளிருந்தாரறுபதுபேர்பட்டார்கள்‌. 
ஒக்கமடி ந்ததடியூடுருவவெந்ததடி 
கற்கோட்டையெல்லாங்கரிக்கோட்டையாச்சுதடி. 
தொண்ணூற்றறுவரையுஞ்சுட்டான்றுரிசறவே 
கண்ணேறுபட்டதடிகருவேரறுத்தாண்டி. 
ஒங்காரங்கெட்டதடிவுள்ளதெல்லாம்போச்சுதடி 
ஆங்காரங்கெட்டதடியடியோடறுத்தாண்டி 
தரையாங்குடிலைமுதல்தட்டூுருவவெந்ததடி 
இரையுமனத்திடூம்பையெல்லாமறுத்தாண்டி. 
முன்னைவினையெல்லாழுழுதுமறுத்தாண்டி 
தன்னையறியவேதானொருத்தியானேண்டி. 
என்னையேநானறியவிருவினையுமீடழித்துத்‌ 
தன்னையறியத்தலமெனக்குச்சொன்னாண்டி. 
தன்னையறிந்தேண்டிதனிக்குமரியானேண்டி 
தன்னந்தனியேதனியிருக்கும்பக்குவமோ. 
வீட்டிலொருவரில்லைவெட்டவெளியானேண்டி 
காட்டூக்கெறித்தநிலாகனவாச்சேகண்டதெல்லாம்‌. 
நகையாரோகண்டவர்கள்நாட்டுக்குப்பாட்டலவோ 
பகையாரோகண்டவர்கள்பார்த்தாருக்கேச்சலவோ. 
இந்நிலமைகண்டாண்டியெங்குமிருந்தாண்டி 
கன்னியழித்தாண்டிகற்பைக்குலைத்தாண்டி. 
கற்புக்குலைத்தமையுங்கருவேரறுத்தமையும்‌ 
பொற்புக்குலைத்தமையும்போதமிழந்தமையும்‌. 
என்னவினைவருமோவின்னமெனக்கென்றறி யேன்‌ 
சொன்னசொல்லெல்லாம்பலித்ததடிசோர்வறவே. 
கங்குல்பக*லாற்றிடத்தேகாட்டிக்கொடுத்தாண்டி 
பங்கமழித்தாண்டிபார்த்தானைப்பார்த்திருந்தேன்‌. 
சாதியிற்கூட்டுவரோசாத்திரத்துக்குள்ளாமோ 
ஓதியுணர்ந்ததெல்லாழுள்ளபடியாச்சுதடி. 
என்னகுற்றஞ்செய்தனோவெல்லாருங்காணாமல்‌ 
அன்னைசுற்றமெல்லாமறி யாரோவம்புவியில்‌. 


கொன்றாரைத்தின்றேனோதின்றாரைக்கொன்றேனோ 


எண்ண*தெல்லாமெண்ணுமிச்சைமறந்தேனோ. 
சாதியிற்கூட்டுவரோசமயத்தோரெண்ணுவரோ 
பேதித்துவாழ்ந்ததெல்லாம்பேச்சுக்கிடமாச்சுதடி. 
கண்டார்க்குப்பெண்ணலவோகாணார்க்குக்காமமடி 
உண்டார்களுண்டதெலாமூணல்லாதுண்பர்களோ. 


கொண்டார்கள்கொண்டதெல்லாங்கொள்ளாதார்கொள்ளுவரோ 


விண்டவர்கள்கண்டவரோகண்டவர்கள்விண்டவரோ. 
பண்டாயநான்மறைகள்பாடும்பரிசலவோ 
தொண்டாயதொண்டருளந்தோற்றி யொடுங்குமதோ. 
ஓதவரிதோவொருவருணர்வரிதோ 
பேதமறவெங்கும்விளங்கும்பெருமையன்காண்‌ 


வாக்குமனமுங்கடந்தமனோலயன்காண்‌ 
நோக்கவரியவன்காணுண்ணியரினுண்ணியன்காண்‌. 
சொல்லுக்‌ கடங்கான்காண்‌ ! சொல்லிறந்து நின்றவன்காண்‌ ! 
கல்லு ளிருந்த கனலொளிபோ னின்றவன்காண்‌ ! 
சூட்டிறந்த பாழதனிற்‌ கசிந்திருக்கச்‌ சொன்னவன்காண்‌ ! 
ஏட்டி லெழுத்தோ? எழுதினவன்‌ கைப்பிழையோ? 
சும்மா விருக்கவைத்தான்‌ சூத்திரத்தை நானறியேன்‌ 
அம்மா ! பொருளிதென வடைய விழுங்கினண்டி ! 
பார்த்த விடமெல்லாம்‌ பரமாகக்‌ கண்டேண்டி ! 
கோத்த நிலைகுலைந்த கொள்கை யறியேண்டி ! 
மஞ்சனமாட்டி மலர்பறித்துச்‌ சாத்தாமல்‌ 
நெஞ்சுவெறும்‌ பாழானேன்‌ நின்றநிலை காணேண்டி ! 
பாடிப்‌ படித்திருந்தும்‌ பன்மலர்கள்‌ சாத்தாமல்‌, 

ஓடித்‌ திரியாம லுருக்கெட்டு விட்டேண்டி ! 
மாணிக்கத்‌ துள்ளளிபோல்‌ மருவி யிருந்தாண்டி 
பேணித்‌ தொழுமடியார்‌ பேசாப்‌ பெருமையன்காண்‌ 
அன்றுமுத லின்றளவு மறியாப்‌ பருவமதில்‌ 

என்றும்‌ பொதுவா யிருந்த நிராமயன்காண்‌ 

சித்த விகாரத்தாலே சின்மயனைக்‌ காணாமல்‌ 

புத்தி கலங்கிப்‌ புகுந்தேன்‌ பொறிவழியே 

பத்தி யறியாமற்‌ பாழில்‌ கவிழ்ந்தேண்டி ! 

ஒத்தவிட நித்திரையென்‌ றொத்து மிருந்தேண்டி? 


கல்வியல்லகேள்வியல்லகைகாட்டூங்காரணங்காண்‌ 
எல்லையளவற்றதடியெங்குநிறைந்ததடி. 
வாசாமகோசரத்தைமருவியிடங்கொண்டாண்டி 
ஆசூசமில்லாண்டியறிவுக்கறிவாண்டி. 
பத்துத்திசைக்குமடங்காப்பருவமடி 
எத்திசைக்குமெங்குமிடைவிடாதேகமடி. 
தித்திக்கவூறுமடிசித்தமுடையார்க்குப்‌ 
பத்திக்கடலுட்பதித்தபரஞ்சோதியடி. 
உள்ளுணர்வாய்நின்றவர்தமுணர்வுக்குணர்வாண்டி 
எள்ளளவுமுள்ளதிலேயேறிக்குறையாண்டி . 
தூருந்தலையுமிலான்றோற்றமொடுக்கமிலான்‌ 
ஆருமறியாமலகண்டமாய்நின்றாண்டி. 
எத்தனையோவண்டத்திருந்தவர்களெத்தனைபேர்‌ 
அத்தனைபேருண்டாலும்‌அணுவுங்குறையாண்டி . 
வாக்குமனமும்வடிவுமிலாவான்‌பொருள்காண்‌ 
போக்கும்வரவுமிலான்பொருவரியபூரணன்காண்‌. 
காட்சிக்கெளியான்காண்கண்டாலிங்காணான்காண்‌ 
மாட்சிமனம்வைத்தார்க்குமாணிக்கத்துள்ளொளிகாண்‌. 
வாழ்த்தியவனைவழிபட்டால்மன்னுயிர்கள்‌ 
தோற்றவரியான்காண்சொல்லிறந்தசோதியன்காண்‌. 
ஐயமறுத்தவனையாராய்வாருண்டானால்‌ 
வையகத்தேவந்துமலர்ப்பாதம்வைத்திடுவான்‌. 
அணுவுக்குமேருவுக்குமகம்புறமாய்நின்றான்‌காண்‌ 
கணுமுற்றுஞானக்கரும்பின்றெளிவான்காண்‌. 
எந்நாளுமிந்நாளுமிப்படியாயப்படியாய்ச்‌ 


சொன்னாலுங்கேளான்காண்சோத்திரத்திற்கொள்ளான்காண்‌. 


ஆத்தாளுக்காத்தாளாமப்பனுக்குமப்பனுமாம்‌ 


கோத்தார்க்குக்கோத்தநிலைகொண்டகுணக்கடல்காண்‌. 


இப்போபுதிதோடியெத்தனைநாளுள்ளதடி 
அப்போதைக்கப்போதருளறிவுந்தந்தாண்டி. 
புற்றாற்றார்பற்றாகப்பற்றிமிருந்தாண்டி 
குற்றமறுத்தாண்டி கூடியிருந்தாண்டி. 
வெட்டவெளியிலெனைமேவியிருந்தாண்டி 
பட்டப்பகலிலடிபார்த்திருந்தாரெல்லோரும்‌. 
வாழ்வானவாழ்வெனக்குவந்ததடிவாழாமல்‌ 
தாழாமற்றாழ்ந்தேண்டிசற்றுங்குறையாமல்‌. 
பொய்யானவாழ்வெனக்குப்போதுமெனக்காணேண்டி 
மெய்யானவாழ்வெனக்குவெறும்பாழாய்விட்டதடி. 
கன்னியழித்தவனைக்கண்ணாரக்கண்டேண்டி 
என்னியல்புநானறி யேனீதென்னமாயமடி.. 
சொல்லாலேசொல்லுதற்குச்சொல்லவாயில்லையடி 
எல்லாருங்கண்டிருந்துமிப்போதறியார்கள்‌. 
கண்மாயமிட்டாண்டிகருத்துமிழந்தேண்டி 
புண்மாயமிட்டவனையுருவழியக்கண்டேண்டி. 
என்னசொல்லப்போறேனானிந்தவதிசயத்தை 
கன்னியிளங்கமுகுகாய்த்ததடிகண்ணார 
ஆர்ந்தவிடமத்தனையமருளாயிருக்குமடி 
சார்ந்தவிடமெல்லாஞ்சவாதுமணக்குதடி. 
இந்தமணமெங்குமியற்கைமணமென்றறிந்து 
அந்தசுகாதீதத்தருட்கடலில்மூழ்கினண்டி. 
இரும்புநிறைநீர்போலவெனைவிழுங்கிக்கொண்டாண்டி 
அரும்புநிறைவாசனைபோலன்றேயிருந்தாண்டி. 
அக்கினிகற்பூரத்தையறவிழுங்கிக்கொண்டாற்போல்‌ 
மக்கினம்பட்டுள்ளேமருவியிருந்தாண்டி. 
கடல்நீருமாறும்போற்கலந்துகரைகாணேண்டி 
உடலுமுயிரும்போலுட்கலந்துநின்றாண்டி. 
பொன்னுமுரைமாற்றும்போற்பொருவரியபூரணன்காண்‌ 
மன்னுமநுபூதியடிமாணிக்கத்துள்ளொளிபோல்‌. 
கங்குகரையில்லாண்டிகரைகாணாக்கப்பலடி 
எங்குமளவில்லாண்டியேகமாய்நின்றாண்டி. 
தீவகம்போலென்னைச்சேர்ந்தபரசின்மயன்காண்‌ 
பாவகமொன்றில்லாண்டிபார்த்திடமெல்லாம்பரங்காண்‌. 
உள்ளார்க்குமுள்ளாண்டியூருமில்லான்பேருமில்லான்‌ 
கள்ளப்புலனறுக்கக்காரணமாய்வந்தாண்டி. 
அப்பிறப்புக்கெல்லாமருளாயமர்ந்தாண்டி 
இப்பிறப்பில்வந்தானிவனாகுமெய்ப்பொருள்காண்‌ 
நீரொளிபோலெங்குநிறைந்தநிராமயன்காண்‌ 
பாரொளிபோலெங்கும்பரந்தபராபரன்காண்‌. 
நூலாலுணர்வரியநுண்மையினுநுண்மையன்காண்‌ 
பாலாருசர்க்கரைபோற்பரந்தபரிபூரணன்காண்‌. 
உளக்கண்ணுக்கல்லாதூன்கண்ணாலோருமதோ 
விளக்குச்சுடரொளி போன்மேவியிருந்தாண்டி. 
கல்லுளிருந்ததனலொளி போற்காரணமாய்ப்‌ 
புல்லியிருந்தும்பொருவரியபூரணன்காண்‌. 
பொற்பூவும்வாசனைபோற்போதம்பிறந்தார்க்குக்‌ 
கற்பூவும்வாசனைபோற்காணாக்கயவருக்கு. 


மைக்குழம்புமுத்தும்போன்மருலிமறவாதவர்க்குக்‌ 
கைக்குட்கனியாகுங்கருவறுத்தகாரணர்க்கு. 
பளிங்கிற்பவளமடி பற்றற்றபாவலர்க்குக்‌ 
கிளிஞ்சியைவெள்ளியென்பார்கிட்டாதார்கிட்டுவரோ. 
ஏட்டுக்கடங்காண்டியெழுத்திற்பிறவாண்டி 
நாட்டினரிகளெல்லாநற்புரவிசெய்தாண்டி. 
பஞ்சப்பிரளயத்துமிஞ்சியிருப்பாண்டி 
நஞ்சுபொதிமிடற்றானயனத்தழல்விழியான்‌. 
அகங்காக்கும்புறங்காக்கும்‌அளவிலாவண்டமுதல்‌ 
செகங்காக்குங்காணாத்திசைபத்துங்காக்குமடி.. 
பேசாப்பிரமமடி பேச்சிறந்தபேரொளிகாண்‌ 
ஆசபாசங்கள்‌அணுகாதபேரொளிகாண்‌. 
தேசமிறந்தவன்காண்தி சைமிறந்ததெண்கடல்காண்‌ 
ஊசிமுனையூன்றவில்லாவுறுபொருள்காண்‌. 
சிப்பியின்முத்தொளிகாண்சின்மயநோக்கில்லார்க்கு 
அப்பிலொளிபோலமர்ந்தவரும்பொருள்காண்‌. 
ஆலாவிருட்சமடியளவிலாச்சாகையடி 
மேலாம்பதங்கள்விசும்பூடுருவுமெய்ப்பொருள்காண்‌. 
வங்கிஷமெல்லாங்கடந்துமருவாமலர்ப்பதங்காண்‌ 
அங்குஷமாயெங்கும்‌ஆய்ந்தவரும்பொருள்காண்‌. 
நாமநட்டமானதடிநவிலவிடமில்லையடி 
காமனைக்கண்ணாலெரிக்கக்கனல்விழித்தகாரணன்காண்‌ 
கொட்டாதசெம்பொனடிகுளியாத்தரளமடி 
எட்டாதகொம்பிலடியீப்புகாத்தேனமுதம்‌. 
காணிப்பொன்னாணியுடன்கல்லுரைமாற்றின்னதென்றே 
ஆணியுடன்கூட்டியடங்கலிட்டுக்கொண்டாண்டி.. 
அளவிறந்தவண்டத்தாரத்தனைபேருண்டாலும்‌ 
பிளவளவுந்தான்சற்றும்பேசாப்பிரமமடி. 
கன்னெஞ்சினுள்ளேகழுநீலம்பூத்தாப்போல்‌ 
என்னென்சினுள்ளேயிணையடிகள்வைத்தாண்டி. 
வேதப்புரவியடிவிரைந்தோடியும்மறியார்‌ 
காதற்றஞானமடிகாண்பார்கருத்துடையோர்‌. 
பாசவினையைப்பட்ப்பார்த்தபார்வையுடன்‌ 
நேசத்தைக்காட்டியடிநில்லென்றுசொன்னாண்டி. 
ஓசையொடுங்குமிடமோங்காரத்துள்ளொளிகாண்‌ 
பேசாதிருக்கும்பிரமமிதுவென்றாண்டி.. 
சின்மயநன்னோக்காற்சிற்சுருபங்காட்டியெனைத்‌ 
தன்மயமாக்கியேதானவனாய்நின்றாண்டி. 
தானென்னைப்பார்த்தாண்டிதன்னைத்தானல்லாமல்‌ 
நானென்னசொல்லுவண்டிநவிலவிடமில்லையடி. 
இன்றிருந்துநாளைக்கிறக்கிறபேரெல்லாரும்‌ 
என்றுபரிபூரணத்திலினிதிருக்கச்சொன்னாண்டி. 
பார்க்கிலெளிதலவோபற்றற்றபற்றலவோ 
ஆர்க்குமிடங்காட்டவவனிதனில்வந்தாண்டி. 
இத்தனைகாலமடியிறந்துபிறந்ததெல்லாம்‌ 
இத்தனையுமில்லையடியிரும்பிலுறைநீரானேன்‌. 
எக்காலம்பட்டதடியிறந்துபிறந்ததெல்லாம்‌ 
அக்காலமெல்லாம்‌அழுந்தினேனானரகில்‌. 
காலங்கழிந்ததடிகர்மமெல்லாம்போச்சுதடி 
நாலுவகைக்கருவுநாமநட்டமாச்சுதடி. 


முப்பாழுக்கப்பால்முதற்பாழ்முழுமுதலாய்‌ 
இப்போதுவந்தான்‌காண்யெனைவிழுங்கிக்கொண்டான்காண்‌. 
பாலின்கணெய்யிருந்தாற்போலப்பரஞ்சோதி 
ஆலிங்கனஞ்செய்தறவிழுங்கிக்கொண்டாண்டி. 
தெத்தபடமானேண்டிதீயிரும்பினீரானேன்‌ 
ஒத்தவிடநித்திரையென்றோதுமுணர்வறிந்தேன்‌. 
ஒப்புமுவமையுமற்றோதவரிதாயபொருள்‌ 
இப்பூவினிற்குருவவேயென்னவந்தோன்றாள்வாழி. 
ஒப்பாரிசொல்லிடினுமுவமைபிழைத்திடினும்‌ 
முப்பாழுங்கற்றுணர்ந்தோர்முன்னோர்பொறுத்தருள்வார்‌. 


*அருட்புலம்பல்‌ 2 -- முற்றிற்று.* 


திருப்பாடற்றிரட்டு /அருட்புலம்பல்‌ - 3 
இறந்தகாலத்திரங்கல்‌. 


வார்த்தைதிறமில்லாமனிதருக்குப்புன்சொல்லாஞ்‌ 
சாத்திரங்கள்சொல்லிச்சதுரிழந்துகெட்டேனே. 
மெத்தமெத்தச்செல்வாக்கில்வேறுமருளடுத்துத்‌ 
தத்தித்தலைகீழாய்த்தானடந்துகெட்டேனே. 
வழக்கந்தலங்களினுமண்பொன்னாசையினும்‌ 
பழக்கந்தலிராமற்பதிமிழந்துகெட்டேனே. 
ஆணிபொருந்துமரும்பூமியத்தனையுங்‌ 
காணிநமதென்றுகனம்பேசிக்கெட்டேனே. 
ஆசாரமில்லாவசடருடன்கூடிப்‌ 
பாசாங்குபேசிப்பதியிழந்துகெட்டேனே. 
குருமார்க்கமில்லாக்குருடருடன்கூடிக்‌ 
கருமார்க்கத்துள்ளேகருத்தழிந்துகெட்டேனே. 
ஆலமருந்துமரன்பெருமையெண்ணாமல்‌ 
பாலர்பெண்டீர்மெய்யென்றுபதியிழந்துகெட்டேனே. 
பிணவாசமுற்றபெருங்காயமெய்யென்று 
பணவாசையாலேபதியிழந்துகெட்டேனே. 
கண்டபுலவர்கனக்கவேதான்புகழ 
உண்டவுடம்பெல்லாமுப்பரித்துக்கெட்டேனே. 
எண்ணிறந்தசென்மமெடுத்துச்சிவபூசை 
பண்ணிப்பிழையாமற்பதியிழந்துகெட்டேனே. 
சிற்றெறும்புசற்றுந்தீண்டப்பொறாவுடம்பை 
உற்றுறுக்கவுஞ்சுடவுமொப்பித்துமாண்டானே. 
தன்னுடம்புதானேதனக்குப்பகையாமென்‌ 
றெண்ணுமுணர்வில்லாமலின்பமென்றுமாண்டேனே. 
தோலெலும்புமாமிசமுந்தொல்லன்னத்தால்வளரு 
மேலெலும்புஞ்சுற்றமென்றுவீறாப்பாய்மாண்டேனே. 
போக்குவரத்தும்பொருள்வரத்துங்காணாமல்‌ 
வாக்கழிவுசொல்லிமனமறுகிக்கெட்டேனே. 


* இரந்தகாலத்திரங்கல்‌ முற்றிற்று. * 


10 


ரச 


114 


LS 


116 


11 


திருப்பாடற்றிரட்டு /அருட்புலம்பல்‌ - 4 
நெஞ்சொடுபுலம்பல்‌. 


மண்காட்டிப்பொன்காட்டிமாயவிருள்காட்டிச்‌ 
செங்காட்டிலாடுகின்றதேசிகனைப்போற்றாமல்‌ 
கண்காட்டும்பேசியர்தங்கண்வலையிற்சிக்கிமிக 
அங்காடிநாய்போலலைந்தனையேநெஞ்சமே. 
புட்பாசனவணையிற்பொற்பட்டுமெத்தையின்மேல்‌ 
ஒப்பாவணிந்தபணியோடாணிநீங்காமல்‌ 
இப்பாய்க்கிடத்தியியமனுயிர்கொள்ளுமுன்னே 
முப்பாழைப்போற்றிமுயங்கிலையேநெஞ்சமே. 
முப்பாழும்பாழாய்முதற்பாழ்வெறும்பாழாய்‌ 
அப்பாழுக்கப்பானின்றாடுமதைப்போற்றாமல்‌ 
இப்பாழாம்வாழ்வைநம்பியேற்றவர்க்கொன்றீயாமல்‌ 
துப்பாழாய்வந்தவினைசூழ்ந்தனையேநெஞ்சமே. 
அன்னம்பகிர்ந்திங்கலைந்தோர்க்குதவிசெயுஞ்‌ 
சென்மமெடுத்துஞ்சிவனருளைப்போற்றாமல்‌ 
பொன்னுமனையுமெழிற்பூவையரும்வாழ்வுமிவை 
இன்னுஞ்சதமாகவெண்ணினையேநெஞ்சமே. 
முற்றொடர்பிற்செய்தமுறைமையால்வந்தசெல்வம்‌ 
இற்றைநாட்பெற்றோமென்றெண்ணாதுபாழ்மனமே 
அற்றவர்க்குமீயாமலரன்பூசையோராமல்‌ 
கற்றவர்க்குமீயாமற்கண்மறந்துவிட்டனையே. 
மாணிக்கமுத்துவயிரப்பணிபூண்டு 
ஆணிப்பொன்சிங்காதனத்திலிருந்தாலும்‌ 
காணித்துடலைநமன்காட்டியேகைப்பிடித்தால்‌ 
காணிப்பொன்கூடவரக்காண்கிலமேநெஞ்சமே. 
கற்கட்டுமோதிரநற்கடுக்கனரைஞாண்பூண்டூ 
திக்கெட்டும்போற்றத்திசைக்கொருத்தரானாலும்‌ 
பற்கிட்டவேமனுயிர்பந்தாடும்வேளையிலே 
கைச்சட்டம்கூடவரக்காண்கிலமேநெஞ்சமே. 
முன்னநீசெய்ததவமுப்பாலுஞ்சேருமன்றிப்‌ 
பொன்னும்பணிதிகளும்பூவையுமங்கேவருமோ 
தன்னைச்சதமாகச்சற்குருவைப்போற்றாமல்‌ 
கண்ணற்றவந்தகன்போற்காட்சியற்றாய்நெஞ்சமே. 
பையரவம்பூண்டபரமர்திருப்பொற்றாளைத்‌ 
துய்யமலர்பறி த்துத்தொழுதுவணங்காமல்‌ 
கையிலணிவளையுங்காலிலிடூம்பாடகமும்‌ 
மெய்யென்றிறுமார்ந்துவிட்டனையேநெஞ்சமே. 
மாதுக்கொருபாகம்வைத்தவரன்பொற்றாளைப்‌ 
போதுக்கொருபோதும்போற்றி வருந்தாமல்‌ 
வாதுக்குத்தேடியிந்தமண்ணிற்புதைந்துவைத்தே 
ஏதுக்குப்போகநீயெண்ணினையேநெஞ்சமே. 
அஞ்சருளைப்போற்றியைந்துபுலனைத்துற்க்க 
நெஞ்சேயுனக்குநினைவுநான்‌ சொல்லுகிறேன்‌ 
வஞ்சகத்தைநீக்கிமறுநினைவுவாராமல்‌ 
செஞ்சரணத்தாளைச்சிந்தைசெய்வாய்நெஞ்சமே. 


10 


| 


அற்புதமாயிந்தஉடலாவியடங்குமுன்னே 
சற்குருவைப்போற்றி த்தவம்பெற்றுவாழாமல்‌ 
உற்பத்திசெம்பொன்‌உடைமைபெருவாழ்வைநம்பிச்‌ 
சர்ப்பத்தின்வாயிற்றவளைபோலானேனே. 
உற்றாரார்பெற்றாராருடன்பிறப்பார்பிள்ளைகளார்‌ 
மற்றாரிருந்தாலென்மாளும்போதுதவுவரோ 
கற்றாவிழந்தவிளங்கன்றதுபோலேயுருகிச்‌ 
சிற்றாதிச்சிற்றின்பஞ்சேர்ந்தனையேநெஞ்சமே. 
வீடிருக்கத்தாயி ருக்கவேண்டுமனையாளிருக்கப்‌ 
பீடிருக்கவூணிருக்கப்பிள்ளைகளுந்தாமி ருக்க 
மாடிருக்கக்கன்றிருக்கவைத்தபொருளிருக்கக்‌ 
கூடிருக்கநீ போனகோலமென்னகோலமே. 
சந்தனமுங்குங்குமமுஞ்சாந்தும்பறிமளமும்‌ 
விந்தைகளாப்பூசிமிகுவேடிக்கையொய்யாரக்‌ 
கந்தமலர்சூடுகின்றகன்னியருந்தாமிருக்க 


எந்தவகைபோனாயென்றெண்ணிலையேநெஞ்சமே. 


காற்றுத்துருத்திகடியவினைக்குள்ளான 
ஊற்றைச்சடலத்தையுண்டென்றிறுமாந்து 
பார்த்திரங்கியன்னம்பசித்தோருக்கீ யாமல்‌ 
ஆற்றுவெள்ளம்போலவளாவினையேநெஞ்சமே. 
நீர்க்குமிழிவாழ்வைநம்பிநிச்சயமென்றேயெண்ணிப்‌ 
பாக்களவாமன்னம்பசித்தோர்க்களியாமல்‌ 
போர்க்குளெமதூதன்பிடித்திழுக்குமப்போது 
ஆர்ப்படுவாரென்றேயறிந்திலையேநெஞ்சமே. 
சின்னஞ்சிறுநுதலாள்செய்தபலவினையான்‌ 
முன்னந்தமார்பின்முளைத்தசிலந்திவிம்மி 
வன்னந்தளதளப்பமயங்கிவலைக்குள்ளாகி 
அன்னம்பகிர்ந்துண்ணவறிந்திலையேநெஞ்சமே. 
ஒட்டைத்துருத்தியையுடையும்புழுக்கூட்டை 
ஆட்டுஞ்சிவசித்தரருளைமிகப்போற்றி யே 
வீட்டைத்திறந்துவெளியையொளியாலழைத்துக்‌ 
காட்டும்பொருளிதென்றுகருதிலையேநெஞ்சமே. 
ஊன்பொதிந்தகாயமுளைந்தபுழுக்கூட்டைத்‌ 
தான்சுமந்ததல்லால்நீசற்குருவைப்போற்றாமல்‌ 
கான்பரந்தவெள்ளங்கரைபுரளக்கண்டேகி 
மீன்பரந்தாற்போலேவிசாரமுற்றாய்நெஞ்சமே. 
உடக்கையொருக்கியுயிரையடைத்துவைத்த 
சடக்கைச்சதமென்றுசார்ந்தங்கிறுமாந்தை 
உடக்கைத்தகர்த்தேயுயிரையமன்கொள்கையிலே 
யடக்கமாய்வைத்தபொருளங்குவரமாட்டாதே. 
தித்திக்குந்தேனைத்தெவிட்டாததெள்ளமுதை 
முத்திக்குவித்தானமுப்பாழைப்போற்றாமல்‌ 
பற்றிப்பிடித்தியமன்பாசத்தாற்கட்டும்வண்ணம்‌ 
சுற்றியிருக்கும்வினைசூழ்ந்தனையேநெஞ்சமே. 


அஞ்செழுத்தாயெட்டெழுத்தாயைம்பத்தோரட்சரமாய்ப்‌ 


பிஞ்செழுத்தாய்நின்றபெருமானைப்போற்றாமல்‌ 
வஞ்சகமாயுற்றமுலைமாதர்வலைக்குள்ளாகிப்‌ 
பஞ்சரி த்துத்தேடிப்பாழுக்கிறைத்தோமே. 


12 


12 


13 


14 


15 


16 


17 


18 


19 


20 


21 


22 


23 


அக்கறுகுகொன்றைதும்பையம்புலியுஞ்சூடுகின்ற 
சொக்கர்திருத்தாளைத்தொழுதுவணங்காமல்‌ 
மக்கள்பெண்டிர்சுற்றமுடன்வாழ்வைமி கநம்பியன்பாய்‌ 
எக்காலமுமுண்டென்றெண்ணினையேநெஞ்சமே. 
ஆண்டகுருவினருளைமிகப்போற்றி 
வேண்டுகயிலாயவீட்டுவழிபாராமல்‌ 
பூண்டகுழன்மாதுநல்லார்பொய்மாய்கைக்குள்ளாகித்‌ 
தூண்டிலகப்பட்டுத்துடி கெண்டையானேனே. 
ஏணிப்பழுவாமிருளையறுத்தாளமுற்றும்‌ 
பேணித்தொழுங்கயிலைபேறுபெறமாட்டாமல்‌ 
காணவரும்பொருளாய்க்கண்கலக்கப்பட்டடியேன்‌ 
ஆணியற்றமாமரம்போலாகினனேநெஞ்சமே. 
கோத்துப்பிரகாசங்கொண்டூருகியண்டமெல்லாம்‌ 
காத்தபடியேகயிலாயஞ்சேராமல்‌ 
வேற்றுருவப்பட்டடியேன்வெள்ளம்போலுள்ளுருகி 
ஏற்றுங்கழுவிலிருந்தபிணமானேனே. 
நிலைவிட்டுடலையுயிர்நீங்கியகலுமுன்னே 
சிலைதொட்டவேடனெச்சிற்றின்னானைச்சேராமல்‌ 
வலைபட்டூழலுகின்றமான்போற்பரதவித்து 
தலைகெட்டநூலதுபோற்றட்டழிந்தாய்நெஞ்சமே. 
முடிக்குமயிர்ப்பொல்லாமுழுக்குரம்பைமின்னாரின்‌ 
இடைக்குநடைக்குமிதங்கொண்டவார்த்தைசொல்லி 
அடிக்கொண்டதில்லைவனத்தையனேநாயனையேன்‌ 
விடக்கையிழந்தமி ருகமதுவானேனே. 
பூவாணர்போற்றும்புகழ்மதுரைச்சொக்கரது 
சீர்பாதம்போற்றிச்சிவலோகஞ்சேராமல்‌ 
தாவாரந்தோறுந்தலைபுகுந்தநாய்போலே 
ஆகாதநெஞ்சமேயலைந்துதிரிந்தாயே. 
பத்தெட்டாயீரைந்தாய்ப்பதின்மூன்றிரண்டொன்றாய்‌ 
ஒத்திட்டுநின்றதோரோவியத்தைப்போற்றாமல்‌ 
தெத்திட்டுநின்றதிரிகண்ணிக்குள்ளாகி 
வித்திட்டாய்நெஞ்சேவிடவுமறியாயே. 
அஞ்சுமுருவாகியைமூன்றுமெட்டுமொன்றாய்‌ 
மிஞ்சியிருந்தவிளக்கொளியைப்போற்றாமல்‌ 
பஞ்சிலிடுவன்னியைப்போற்பற்றிப்பிடியாமல்‌ 


நஞ்சுண்டகெண்டையைப்போல்நானலைந்துகெட்டேனே. 


ஊனமூடனேயுடையும்புழுக்கூட்டை 
மானமுடனேசுமந்துமண்ணுலகின்மாளாமல்‌ 
ஆனதொருபஞ்சவர்களாண்டிருந்ததேசம்விட்டுப்‌ 
போனதுபோலேநாம்போய்ப்பிழைத்தோமில்லையே. 
ஊறையிறைக்கின்றவுப்பிருந்தபாண்டத்தை 
நாறாமல்நாறிநழுவும்புழுக்கூட்டை 
வீறாம்புரத்தைவிரும்புகின்றதெப்படியென்‌ 
றாறாதநாட்டிலகன்றிருந்தேனில்லையே. 
அரியவரிதேடியறியாவொருமுதலைப்‌ 
பரிவுடனேபோற்றும்பரஞ்சுடரைப்போற்றாமல்‌ 
கரியபெருவாழ்வைநம்பிக்காமத்தழுந்தியே 
அரிவாயிற்பட்டகரியதுபோலானேனே. 


13 


24 


25 


26 


27 


28 


29 


30 


31 


& 


33 


34 


35 


தந்திரத்தையுன்னி த்தவத்தைமிகநிறுத்தி 
மந்திரத்தையுன்னிமயங்கித்தடூமாறி 
விந்துருகிநாதமாமேலொளியைக்காணாமல்‌ 
அந்தரத்தேகோலெறிந்தவந்தகன்போலானேனே. 
விலையாகிப்பாணனுக்குவீறடிமைப்பட்டதுபின்‌ 
சிலையார்கைவேடனெச்சிற்றின்றானைப்போற்றாமல்‌ 
அலைவாய்ந்துரும்பதுபோலாணவத்தினாலமுங்கி 
யுலைவாய்மெழுகதுபோலுருகினையேநெஞ்சமே. 


நெஞ்சொடுபுலம்பல்‌ முற்றிற்று. 


பட்டணத்துப்பிள்ளையார்‌ அருளிச்செய்த 
பூரணமாலை. 


மூலத்துதித்தெழுந்தமுக்கோணசக்கரத்துள்‌ 
வாலைதனைப்போற்றாமல்மதிமறந்தேன்பூரணமே. 
உந்திக்கமலத்துதித்துநின்றபிரமாவைச்‌ 
சந்தித்துக்காணாமற்றட்டழிந்தேன்பூரணமே. 
நாவிக்கமலநடூுநெடுமால்காணாமல்‌ 
ஆவிகெட்டியானுமறிவழிந்தென்பூரணமே. 
உருத்திரனையிருதயத்திலுண்மையுடன்பாராமல்‌ 
கருத்தழிந்துநானுங்கலங்கினேன்பூரணமே. 
விசுத்திமயேசுரனைவிழிதிறந்துபாராமல்‌ 
பசித்துருகிநெஞ்சம்பதறி னேன்பூரணமே. 
நெற்றிவிழியுடையநிர்மலசதாசிவத்தைப்‌ 
புத்தியுடன்பாராமற்பொறியழிந்தேன்பூரணமே. 
நாதவிந்துதன்னைநயமுடனேபாராமல்‌ 
போதமயங்கிப்பொறியழிந்தேன்பூரணமே. 
உச்சிவெளியையுறுதியுடன்பாராமல்‌ 
அச்சமுடனானுமறிவழிந்தேன்பூரணமே. 
மூக்குமுனையையமுழித்திருந்துபாராமல்‌ 
ஆக்கைகெட்டுநானுமறிவழிந்தேன்பூரணமே. 
இடைபிங்கலையினியல்பறியமாட்டாமல்‌ 
தடையுடனேயானுந்தயங்கினேன்பூரணமே. 
ஊனுக்குணீநின்றுலாவினதைக்காணாமல்‌ 
நானென்றிருந்துநலனழிந்தேன்பூரணமே. 
மெய்வாழ்வைநம்பிவிரும்பிமிகவாழாமல்‌ 
பொய்வாழ்வைநம்பிப்புலம்பினேன்பூரணமே. 
பெண்டுபிள்ளைதந்தைதாய்பிறவியுடன்சுற்றமிவை 
யுண்டென்றுநம்பியுடலழிந்தேன்பூரணமே. 
தண்டிகைபல்லாக்குடனேசகலசம்பத்துகளும்‌ 
உண்டென்றுநம்பியுணர்வழிந்தேன்பூரணமே. 
இந்தவுடலுயிரையெப்போதுந்தான்சதமாப்‌ 
பந்தமுற்றுநானும்பதமழிந்தேன்பூரணமே. 
மாதர்பிரபஞ்சமயக்கத்தி லேவிழுந்து 
போதமயங்கிப்பொறி யழிந்தேன்பூரணமே. 


14 


36 


ன 


15 


16 


சரியைகிரியாயோகந்தான்ஞானம்பாராமல்‌ 
பரிதிகண்டமதியதுபோற்பயனழிந்தேன்பூரணமே. 
மண்பெண்பொன்னாசைமயக்கத்திலேவிழுந்து 
கண்கெட்டமாடதுபோற்கலங்கினேன்பூரணமே. 


தனிமுதலைப்பார்த்துத்தனித்திருந்துவாழாமல்‌ 


அனியாயமாய்ப்பிறந்திங்கலைந்துநின்றேன்பூரணமே. 


ஈராறுதண்கலைக்குளிருந்துகூத்தாடினதை 
ஆராய்ந்துபாராமலறிவழிந்தேன்பூரணமே. 
வாசிதனைப்பார்த்துமகிழ்ந்துனைத்தான்போற்றாமல்‌ 
காசிவரைபோய்த்திரிந்துகாலலுத்தேன்பூரணமே. 
கருவிகடொண்ணூற்றாறிற்கலந்துவிளையாடினதை 
இருவிழியாற்பாராமலீடழிந்தேன்பூரணமே. 
உடலுக்குள்நீநின்றுலாவினதைக்காணாமல்‌ 
கடமலைதோறுந்திரிந்துகாலலுத்தேன்பூரணமே. 
எத்தேசகாலமுநாமிறவாதிருப்பமென்று 
உற்றுனைத்தான்பாராமலுருவழிந்தேன்பூரணமே. 
எத்தனைதாய்தந்தையிவர்களிடத்தேயிருந்து 
பித்தனாயானும்பிறந்திறந்தேன்பூரணமே. 
பெற்றலுத்தாள்தாயார்பிறந்தலுத்தேன்யானுமுன்றன்‌ 
பொற்றுணைத்தாள்தந்துபுகலருள்வாய்பூரணமே. 
உற்றாரழுதலுத்தாருறன்முறையார்சுட்டலுத்தார்‌ 
பெற்றலுத்தாள்தாயார்பிறந்தலுத்தேன்பூரணமே. 
பிரமன்படைத்தலுத்தான்பிறந்திறந்துநானலுத்தேன்‌ 
உரமுடையவக்கினிதானுண்டலுத்தான்பூரணமே. 
எண்பத்துநான்குநூறாயிரஞ்செனனமுஞ்செனித்துப்‌ 
புண்பட்டுநானும்புலம்பினேன்பூரணமே. 
என்னையறியாமலெனக்குள்ளேநீயிருக்க 
உன்னையறியாமலுடலிழந்தேன்பூரணமே. 
கருவாயுருவாய்க்கலந்துலகெலாநீயாய்‌ 
அருவாகிறின்றதறிகிலேன்பூரணமே. 
செம்பொற்கமலத்தி ருவடியைப்போற்றாமல்‌ 
பம்பைகொட்டவாடூம்பசாசானேன்பூரணமே. 
எனக்குள்ளேநீயிருக்கவுனக்குள்ளேநானிருக்க 
மனக்கவலைதீரவரமருள்வாய்பூரணமே. 
எழுவகைத்தோற்றத்தி ருந்திவிளையாடினதைப்‌ 
பழுதறவேபாராமற்பயனி ழந்தேன்பூரணமே. 

சாதி பேதங்கள்தனையறியமாட்டாமல்‌ 
வாதனையால்நின்றுமயங்கினேன்பூரணமே. 
குலமொன்றாய்நீபடைத்தகுறையையறியாமல்யான்‌ 
மலபாண்டத்துள்ளி ருந்துமயங்கினேன்பூரணமே. 
அண்டபிண்டமெல்லாமனுவுக்கணுவாகநீ 
கொண்டவடிவின்குறிப்பறியேன்பூரணமே. 
சகஸ்திரத்தின்மேலிருக்குஞ்சற்குருவைப்போற்றாம 
லகத்தினுடையாணவத்தாலறிவழிந்தேன்பூரணமே. 
ஐந்துபொறியையடக்கியுனைப்போற்றாமல்‌ 
நைந்துருகி நெஞ்சநடுங்கினேன்பூரணமே. 
என்னைத்திருக்கூத்தாவிப்படிநீ யாட்டுவித்தாய்‌ 
உன்னையறியாதுடலழிந்தேன்பூரணமே. 
நரம்புதசைதோலெலும்புநாற்றத்துக்குள்ளிருந்து 
வரம்பறியமாட்டாமல்மயங்கினேன்பூரணமே. 


15 


17 


18 


19 


20 


21 


22 


23 


24 


25 


26 


21 


28 


20 


30 


31 


2 


33 


34 


2. 


36 


2 


38 


32 


40 


41 


சிலந்தியுடைநூல்போற்சீவசெந்துக்குள்ளி ருந்த 
நலந்தனைத்தான்பாராமல்நலமழிந்தேன்பூரணமே. 
குருவாய்ப்பரமாகிக்குடிலைசத்திநாதவிந்தாய்‌ 
அருவாயுருவானதறிகிலேன்பூரணமே. 
ஒளியாய்க்கதிர்மதியாயுள்ளிருளாயக்கினியாய்‌ 
வெளியாகிறின்றவியனறியேன்பூரணமே. 
இடையாகிப்பிங்கலையாயெழுந்தசுழுமுனையாய்‌ 
உடலுயிராய்நீயிருந்தவுளவறி யேன்பூரணமே. 
மூலவித்தாய்றின்றுமுளைத்துடல்தோறும்மிருந்து 
காலனெனவழிக்குங்கணக்கறியேன்பூரணமே. 
உள்ளும்புறம்புமாயுடலுக்குள்நீயிருந்த 
தெள்ளவுநானறியாதிருந்தேனேபூரணமே. 
தாயாகித்தந்தையாய்த்தமர்கிளைஞர்சுற்றமெல்லாம்‌ 
நீயாகிநின்றநிலையறி யேன்பூரணமே. 
விலங்குபுள்ளுர்வனவசரம்விண்ணவர்நீர்ச்சாதிமனுக்‌ 
குலங்களெழுவகையில்நின்றகுறிப்பறி யேன்பூரணமே. 
ஆணாகிப்பெண்ணாயலியாகிவேற்றுருவாய்‌ 
மாணாகிநின்றவகையறி யேன்பூரணமே. 
வாலையாய்ப்பக்குவமாய்வளர்ந்துகிழந்தானாகும்‌ 
பாலையாய்நின்றபயனறியேன்பூரணமே. 
பொய்யாய்ப்புவியாய்ப்புகழ்வாரிதியாகி 
மெய்யாகிநின்றவியனறி யேன்பூரணமே. 
பூவாய்மணமாகிப்பொன்னாகிமாற்றாகி 
நாவாய்ச்சொல்லானநயமறியேன்பூரணமே. 
முதலாய்நடுவாகிமுப்பொருளாய்மூன்றுலகா 
யிதமாகிநின்றவியலறியேன்பூரணமே. 
ஊனாயுடலுயிராயுண்ணிறைந்தகண்ணொளியாய்த்‌ 
தேனாய்ருசியானதிறமறியேன்பூரணமே. 
வித்தாய்மரமாய்விளைந்தகனிகாய்பூவாய்ச்‌ 
சித்தாகிநின்றதிறமறியேன்பூரணமே. 
ஐவகையும்பெற்றுலகவண்டபகிரண்டமெல்லாந்‌ 
தெய்வமெனநின்றதிறமறியேன்பூரணமே. 
மனமாய்க்கனவாகிமாயைகையாயுள்ளிருந்து 
நினைவாகிநின்றநிலையறியேன்பூரணமே. 
சத்திசிவமிரண்டாய்த்தான்முடிவிலொன்றாகிச்‌ 
சித்திரமாய்நின்றதிறமறியேன்பூரணமே. 
பொறியாய்ப்புலனாகிப்பூதபேதப்பிரிவாய்‌ 
அறிவாகிநின்றவளவறி யேன்பூரணமே. 
வானிற்கதிர்மதியாய்வளர்ந்துபின்னொன்றானதுபோல்‌ 
ஊனுடலுக்குள்ளிருந்தவுயிர்ப்பறி யேன்பூரணமே. 
பொய்யும்புலையுமிகப்பொருந்திவீண்பேசலன்றி 
ஐயோவுனையுரைக்கவறிகிலேன்பூரணமே. 
நிரந்தரமாயெங்குநின்றுவிளையாடினதைப்‌ 
பரமதுவேயென்னப்பதமறி யேன்பூரணமே. 
கொல்வாய்பிரப்பாய்கூடலிருந்தேசுகிப்பாய்‌ 
செவ்வாய்பிறர்க்குட்செயலறியேன்பூரணமே. 


வாரிதியாய்வையமெல்லாமன்னுமண்டபிண்டமெல்லாஞ்‌ 


சாருதியாய்நின்றதலமறி யேன்பூரணமே. 
வித்தாய்மரமாய்வெளியாயொளியாய்நீ 
சத்தாயிருந்ததரமறி யேன்பூரணமே. 


16 


42 


43 


44 


45 


46 


47 


48 


49 


50 


51 


52 


53 


54 


55 


56 


27 


58 


ல 


60 


01 


62 


63 


64 


65 


66 


தத்துவத்தைப்பார்த்துமிகத்தன்னையறிந்தறிவால்‌ 
உய்த்துனைத்தான்பாராமலுய்வாரோபூரணமே. 
ஒன்றாயுயிராயுடல்தோறுநீயிருந்தும்‌ 
என்றுமறியார்களேழைகள்தாம்பூரணமே. 
நேற்றென்றுநாளையென்றுநினைப்புமறப்பாய்ப்படைத்து 
மாற்றமாய்நின்றவளமறியேன்பூரணமே. 
மனம்புத்திசித்தமகிழறிவாங்காரமதாய்‌ 
நினைவாந்தலமானநிலையறியேன்பூரணமே. 
உருப்பேதமின்றியுயர்ந்தசத்தபேதமதாய்க்‌ 
குருபேதமாய்வந்தகுணமறி யேன்பூரணமே. 
கட்சமயபேதங்கள்தான்வகுத்துப்பின்னுமொரு 
உட்சமயமுண்டென்றுரைத்தனையேபூரணமே. 
முப்பத்திரண்டுறுப்பாய்முனைந்துபடைத்துள்ளி ருந்த 
செப்படுவித்தைத்திறமறியேன்பூரணமே. 
என்னதான்கற்றாலென்னெப்பொருளும்பெற்றாலென்‌ 
உன்னையறியாதாருய்வரோபூரணமே. 
கற்றறிவோமென்பார்காணார்களுன்பதத்தைப்‌ 
பெற்றறியார்தங்களுக்குப்பிறப்பறுமோபூரணமே. 
வானென்பாரண்டமென்பார்வாய்ஞானமேபேசித்‌ 
தானென்பார்வீணர்தனையறியார்பூரணமே. 
ஆதியென்பாரந்தமென்பாரதற்குணடுவாமிருந்த 
சோதியென்பார்நாதத்தொழிலறியார்பூரணமே. 
மூச்சென்பாருள்ளமென்பார்மோனமெனுமோட்சமென்பார்‌ 
பேச்சென்பாருன்னுடையபேரறியார்பூரணமே. 
பரமென்பார்பானுவென்பார்பாழ்வெளியாய்நின்ற 
வரமென்பாருன்றன்வழியறியார்பூரணமே. 
எத்தனைபேரோவெடுத்தெடுத்துத்தானுரைத்தார்‌ 
அத்தனைபேர்க்கொன்றானதரிகி லேன்பூரணமே. 
நகாரமகாரமென்பார்நடூவேசிகாரமென்பார்‌ 
வகாரயகாரமென்பார்வகையறியார்பூரணமே. 
மகத்துவமாய்க்காமமயக்கத்துக்குள்ளி ருந்து 
பகுத்தறியமாட்டாமற்பயனழிந்தேன்பூரணமே. 
உண்மைப்பொருளையுகந்திருந்துபாராமற்‌ 
பெண்மயக்கத்தாலேபிறந்திறந்தேன்பூரணமே. 
வாயாரவாழ்த்திமகிழ்ந்துனைத்தான்‌வோற்றாமல்‌ 
காயமெடுூத்துக்கலங்கினேன்பூரணமே. 
சந்திரனைமேகமதுதான்மறைத்தவாறதுபோற்‌ 
பந்தமுறயானுமுனைப்பார்க்கிலேன்பூரணமே. 
செந்தாமரைத்தாளைத்தினந்தினமும்போற்றாமல்‌ 
அந்தரமாய்நின்றிங்கலைந்தேனான்பூரணமே. 
நீர்மேற்குமிழிபோல்நிலையற்றகாயமிதைத்‌ 
தாரகமென்றெண்ணிநான்றட்டழிந்தேன்பூரணமே. 
நெஞ்சமுருகிநினைத்துனைத்தான்போற்றிநெடூ 
வஞ்சகத்தைப்போக்கவகையறியேன்பூரணமே. 
எள்ளுக்குளெண்ணைய்போலெங்குநிறைந்திருந்த 
துள்ளமறியாதுருகினேன்பூரணமே. 
மாயாப்பிரபஞ்சமயக்கத்தி லேவிழுந்தே 
யோயாச்சனனமொழித்திலேன்பூரணமே. 
பூசையுடன்புவனபோகமெனும்போக்கியத்தால்‌ 
ஆசையுற்றேநானுமறிவழிந்தேன்பூரணமே. 


LY 


67 


68 


69 


70 


71 


72 


73 


74 


75 


76 


77 


78 


79 


60 


61 


62 


63 


64 


85 


86 


87 


66 


69 


90 


91 


படைத்துமழி த்திடுவாய்பார்க்கிற்பிரமாவெழுத்தைத்‌ 
தொடைத்துச்சிரஞ்சீவியாத்துலங்குவிப்பாய்பூரணமே. 
மந்திரமாய்ச்சாத்திரமாய்மறைநான்காய்நீயிருந்த 
தந்திரத்தைநானறியத்தகுமோதான்பூரணமே. 
அல்லாய்ப்பகலாயனவரதகாலமெனுஞ்‌ 
சொல்லாய்ப்பகுத்ததொடர்பறி யேன்பூரணமே. 
நரகஞ்சுவர்க்கமெனநண்ணுமிரண்டுண்டாயும்‌ 
அரகராவென்பதறிகிலேன்பூரணமே. 
பாவபுண்ணியமென்னும்பகுப்பாய்ப்படைத்தழித்திங்‌ 
காவலையுண்டாக்கிவைத்தவருளறியேன்பூரணமே. 
சாந்தமென்றுங்கோபமென்றுஞ்சாதிபேதங்களென்றும்‌ 
பாந்தமென்றும்புத்தியென்றும்படைத்தனையேபூரணமே. 
பாசமுடலாய்ப்பசுவதுவுந்தானுயிராய்‌ 
நேசமுடனீபொருளாய்நின்றனையேபூரணமே. 
ஏதிலடியாரிரங்கியிகத்தில்வந்துன்‌ 
பாதமதில்தாழப்பரிந்தருள்வாய்பூரணமே. 
நானேநீநீயேநானாமிரண்டுமொன்றானால்‌ 
தேனின்ருசியதுபோற்றெவிட்டாய்நீபூரணமே. 
முடிவிலொருசூனியத்தைமுடித்துநின்றுபாராமல்‌ 
அடியிலொருசூனியத்திலலைந்தேனேபூரணமே. 
பூரணமாலைதனைப்புத்தியுடனோதினர்க்குத்‌ 
தாரணியில்ஞானந்தழைப்பிப்பாய்பூரணமே. 


* பூரணமாலை முற்றிற்று. * 


பட்டணத்துப்பிள்ளையார்‌ அருளிச்செய்த 
நெஞ்சொடுமகிழ்தல்‌. 


அன்றுமுதலின்றளவுமாக்கையொடுசூட்சியமாய்‌ 
நின்றநிலையறியநேசமுற்றாய்நெஞ்சமே. 
அங்கங்குணர்வாயறிவாகியேநிரம்பி 
எங்கெங்குமானதிலேயேகரித்தாய்நெஞ்சமே. 
அலையாதபேரின்பவானந்தவெள்ளத்தில்‌ 
நிலையாயுருவிறந்துநின்றனையேநெஞ்சமே. 
பாராமற்பதையாமற்பருகாமல்யாதொன்றும்‌ 
ஓராதுணர்வுடனேயொன்றினையேநெஞ்சமே. 
களவிறந்துகொலையிறந்துகாண்பனவுங்காட்சியும்போ 
யளவிறந்துநின்றதிலேயன்புற்றாய்நெஞ்சமே. 
பேச்சிறந்துசுட்டிறந்துபின்னிறந்துமுன்னிறந்து 
நீச்சிறந்துநின்றதிலேநேசமுற்றாய்நெஞ்சமே. 
விண்ணிறந்துமண்ணிறந்துவெளியிறந்துவொளியிறந்து 
எண்ணிறந்துநின்றதிலேயேகரித்தாய்நெஞ்சமே. 
பார்த்தவிடமெங்கும்பரமெனவேயுட்புறம்புங்‌ 
கோத்தபடியுண்மையெனக்கொண்டனையேநெஞ்ச மே. 
ஊரிறந்துபேரிறந்துவொளியிறந்துவெளியிறந்து 
சீரிறந்துநின்றதிலேசேர்ந்தனையேநெஞ்ச மே. 


18 


92 


25 


94 


95 


96 


97 


98 


92 


100 


101 


102 


ஆண்பெண்ணலியென்றழைக்கவரிதாய்நிறைந்து 
காணவரிதாயவிடங்கண்ணுற்றாய்நெஞ்சமே. 
ஆங்காரமச்சமகற்றி யறிவினொடூ 
தூங்காமற்றூங்கிச்சுகம்பெற்றாய்நெஞ்சமே. 
ஆதியாய்நின்றவகண்டபரிபூரணத்தைச்‌ 
சாதியாநின்றவிடஞ்சார்வுற்றாய்நெஞ்சமே. 
விருப்புவெறுப்பில்லாதவெட்டவெளியதனில்‌ 
இருப்பேசுகமென்றி ருந்தனையேநெஞ்சமே. 
ஆருமுறாப்பேரண்டத்தப்புறத்துமிப்புறத்தும்‌ 
நீருமுப்புமென்னநிலைபெற்றாய்நெஞ்சமே. 
உடனாகவேயிருந்துமுணரவரியானோடூ 
கடனீருமாறும்போற்கலந்தனையேநெஞ்சமே.. 
நெடியகத்தைப்போக்கிநின்றசழக்கறுத்துப்‌ 
படிகத்துக்கும்போற்பற்றினையேநெஞ்ச மே. 
மேலாகியெங்கும்விளங்கும்பரம்பொருளிற்‌ 
பாலூறுமென்சுவைபோற்பற்றினையேநெஞ்சமே. 
நீரொடுூதண்ணாவிவிண்டுநீரானவாறேபோல்‌ 
ஊரொடுபேரில்லானோடொன்றினையேநெஞ்சமே. 
இப்பிறப்பைப்பாழ்படுத்தியி ருந்தபடியேயிருக்கச்‌ 
செப்பவரிதாயவிடஞ்சேர்ந்தனையேநெஞ்சமே. 
மேலாம்பதங்களெல்லாம்விட்டுவிட்டாராய்ந்து 
நாலாம்பதத்தினடந்தனையேநெஞ்சமே. 
கடங்கடங்கடோறுங்கதிரவனூடாடி 
யடங்குமிடந்தானறிந்தன்புற்றாய்நெஞ்சமே. 
கற்றவனாய்க்கேட்டவனாய்க்காணானாய்க்காண்பவனாய்‌ 
உற்றவனாய்நின்றதிலேயொன்றுபட்டாய்நெஞ்சமே. 
நாலுவகைக்கரணநல்குபுலனைந்துமொன்றாய்ச்‌ 
சீலமுற்றுநின்றதிலேசேர்ந்தனையேநெஞ்சமே. 
விட்டிடமுந்தொட்டிடமும்விண்ணிடமுமண்ணிடமுங்‌ 
கட்டுமொருதன்மையெனக்கண்ணுற்றாய்நெஞ்சமே. 
எந்தெந்தநாளுமிருந்தபடியேயிருக்க 
அந்தச்சுகாதீதமாக்கினையேநெஞ்சமே. 
வாக்கிறந்துநின்றமனோகோசரந்தனிலே 
தாக்கறவேநின்றதிலேதலைசெய்தாய்‌ நெஞ்சமே. 
எத்தேசமுநிறைந்தேயெக்காலமுஞ்சிறந்து 
சித்தாயசித்தினிடஞ்சேர்ந்தனையே நெஞ்சமே. 
தாழாதேநீளாதேதன்மயமதாய்நிறைந்து 
வாழாதேவாழமருவினையே நெஞ்சமே. 
உள்ளும்புறம்புமுவட்டாதவானந்தக்‌ 
கள்ளருந்திநின்றதிலேகண்ணுற்றாய்‌ நெஞ்சமே. 
வாதனைபோய்‌ நிஷ்டையும்போய்‌ மாமெளனராச்சியம்போய்‌ 
பேதமற நின்றவிடம்‌ பெற்றனையே நெஞ்சமே. 
இரதம்பிரிந்துகலந்தேகமாம்வாறேபோல்‌ 
விரகந்தவிர்ந்தணல்பால்மேவினையேநெஞ்சமே. 
சோதியான்சூழ்பனிநீர்சூறைகொளுமாறேபோல்‌ 
நீதிகுருவின்றிருத்தாள்நீபெற்றாய்நெஞ்சமே. 


* நெஞ்சமொடூமகிழ்தல்‌ முற்றிற்று. * 


19 


10 


ம்ம்‌ 


12 


1. 


14 


15 


16 


I 


18 


1 


20 


21 


22 


23 


24 


25 


26 


27 


28 


2 


30 


31 


32 


20 


பட்டணத்துப்பிள்ளையார்‌ அருளிச்செய்த 
உடற்கூற்றுவண்ணம்‌. 


தன தன தான, தன தன தான, தந்த தனந்தன தந்த தனந்த 
தனனதனந்த, தனனதனந்த, தானனதானன தானதனந்த. 


ஒருமடமாதுமொருவனுமாகி, 
இன்பசுகந்தருமன்புபொருந்தி 
யுணர்வுகலங்கி ஒழுகியவிந்து, 
வூறுசுரோணிதமீதுகலந்து. 


பனியிலொர்பாதிசிறுதுளிமாது, 
பண்டியில்வந்துபுகுந்து 

ண்டூ, பதுமவரும்புகமடமி தென்று, 
பார்வைமெய்வாய்செவிக[***]கைகளென்ற. 


உருவமுமாகியுயிர்வளர்மாத, 
மொன்பதுமொன்றுநிறைந்துமடந்‌[***] 
யுதரமகன்றுபுவியில்விழுந்து, 
யோகமும்வாரமுநாளுமறிந்து, 


மகளிர்கள்சேனைதரவணையாடை, 
மண்படவுந்தியுதைந்துகவிழ்ந்து 
மடமயில்கொங்கையமுதமருந்தி, 
யோரறிவீரறிவாகிவளர்ந்து. 


ஒளிநகையூறலிதழ்மடவாரு, 
வந்துமுகந்திடவந்துதவழ்ந்து 
மடியிலிருந்துமழலைமொழிந்து, 
வாவிருபோலெனநாமம்விளம்ப. 


உடைமணியாடையரைவடமாட, 
வுண்பவர்தின்பவர்தங்க ளொடூண்டூ, 
தெருவிலிருந்து புழுதியளைந்து, 
தேடியபாலரொடோடிநடந்து 


அஞ்சுவயதாகிவிளையாடியே. 1 
உயர்தருஞானகுருஉபதேச, 

முந்தமிழின்கலையுங்கரைகண்டு 

வளர்பிறையென்றுபலரும்விளம்ப, 

வாழ்பதினாறுபிராயமும்வந்து. 


மயிர்முடிகோதியறுபதநீல, 
வண்டிமிர்தண்டொடைகொண்டைபுனைந்து, 
மணிபொனிலங்குபணிகளணிந்து, 


மாகதர்போகதர்கூடிவணங்க. 


மதனசொரூபனிவனெனமோக, 
மங்கையர்கண்டூமருண்டுதிர 
ண்டு,வரிவிழிகொண்டுசுழியவெறிந்து, 
மாமயில்போலவர்போவதுகண்டு. 


மனதுபோறாமலவர்பிறகோடி, 
மங்கலசெங்கலசந்திகழ்கொங்கைம 
ருவமயங்கியிதழமுதுண்டு, 
தேடியமாமுதல்சேரவழங்கி 


ஒருமுதலாகிமுதுபொருளாயி, 
ருந்ததனங்களும்வம்பிலிழந்து 
மதனசுகந்தவிதனமி தென்று, 

வாலிபகோலமும்வேறுபிரிந்து. 


வளமையுமாறியிளமையும்மாறி, 
வன்பல்விழுந்திருகண்களிருண்டு 
வயதுமுதிர்ந்துநரைதிரைவந்து, 
வாதவிரோதகுரோதமடைந்து. 


செங்கையினி?லோர்தடியுமாகியே. 
வருவதுபோவதொருமுதுகூனு, 
மந்தியெனும்படிகுந்திநடந்து 
மதியுமழிந்துசெவிதிமிர்வந்து, 
வாயறியாமல்விடாமன்மொழிந்து. 


துயில்வருநேரமிருமல்பொறாது, 
தொண்டையு நெஞ்சுமுன்வந்துவறந்து, 
துகிலுமிழந்துசுணையுமழிந்து, 
தோகையர்‌ பாலர்ககோரணிகொண்டு. 


கலியுகமீதிலிவர்மரியாதை, 
கண்டிடுமென்பவர்சஞ்சலமிஞ்ச 
கலகலவென்றுமலசலம்வந்து, 
கால்வழிமேல்வழிசாரநடந்து. 


தெளிவுமிராமலுரைதடூமாறி, 
சிந்தையுநெஞ்சுமுலைந்துமருண்டூ 
திடமுமலைந்துமி கவுமலைந்து, 
தேறிகலாதரவேதெனநொந்து. 


மறையவன்வேதனெழுதியவாறு, 
வந்ததுகண்டமுமென்றுதெளிந்து 
இனியெனகண்டமினியெனதொந்த, 
மேதினிவாழ்வுநிலாதினிநின்று 


கடன்முறைபேசுமெனவுரைநாவு, 
றங்கிவிழுந்துகைகொன்‌ மொழிந்து, 


21 


கடைவழிகஞ்சியொழுகிடவந்து, 
பூதமுநாலுசுவாசமும்நின்று. 


நெஞ்சுதடுமாறிவருநேரமே. 
வளர்பிறைபோலவெயிறுமுரோம, 
முஞ்சடையுஞ்‌ சிறுகுஞ்யும்விஞ்ச, 
மனதுமிருண்டவடிவுமிலங்க, 
மாமலைபோல்‌ யமதூதர்கள்வந்து. 


வலைகொடுவீசியுயிர்கொடுபோக, 
மைந்தரும்வந்துகுனிந்தழநொந்து 
மடியில்விழுந்துமனைவிபுலம்ப, 
மாழ்கினரெயிவர்காலமறிந்து. 


பழையவர்காணுமெனுமயலார்கள்‌, 
பஞ்சுபறந்திடநின்றவர்பந்த 
ரிடுமெனவந்துபறையிடமுந்த, 
வேபிணம்வேகவிசாரியுமென்று. 


பலரையுமேவிமுதியவர்தாமி, 
ருந்தசவங்கழுவுஞ்சிலரென்று 
பணிதுகில்தொங்கல்களபபணிந்து, 
பாவகமேசெய்துநாறுமுடம்பை. 


வரிசைகெடாமலெடுமெனவோடி, 
வந்திளமைந்தர்குனிந்துசுமந்து 
கடுகிநடந்துசுடலையடைந்து, 
மாநுடவாழ்வெனவாழ்வெனநொந்து. 


விறகிடைமூடியழல்கொடுபோட, 


வெந்துவிழுந்துமுறிந்துநிணங்க 
ளுருகியெலும்புகருகியடங்கி, 
யோர்பிடிநீறுமிலாதவுடம்பை, 


நம்புமடியேனையினியாளுமே. 


* உடற்கூற்றுவண்ணம்‌ முற்றிற்று. * 


பட்டணத்துப்பிள்ளையார்‌ அடங்கன்முறைமுற்றுப்பெற்றது. 


திருச்சிற்றம்பலம்‌. 
பட்டணத்துப்பிள்ளையார்‌ திருவடிவாழ்க. 
சர்வஞ்சின்மயம்‌. 


